TQ ATATA TED 
சிவநாமாவல்யஷடகம்‌ 
(1) 
YS Ta SJTU 
error FRIST fTRUIST TEST STFA | 
YaST HTTTET HTT 
YAR Z: UTES X81 || 


ஹேசந்த்ரசூட மதனாந்தக சூலபாணே 
ஸ்தாணோ கிரீச கிரிஜேச மஹேச சம்போ! 
பூதேச பீதபயஸூதன மாமநாதம்‌ 
ஸ்ம்ஸாரது:க கஹநாத்ஜகதீச ரக்ஷ! 


ஹேோசந்திரனை தலையில்‌ அணிந்தவரே! மன்மதனை 
யழிதீதவரே! சூல பாணியே ஸ்தாணுவாய்‌ நின்றவரே! மலைக்கு 
அரசே! மலைமகள்‌ மணாளனே! மகேசனே! சம்போ! பூதங்கள்‌ 
தலைவ! பயநதவர்‌ பயம்‌ களைபவரே! ஸம்ஸாரம்‌ என்ற 
துன்பக்காட்டிலிருந்து அநாதனான என்னைகாத்தருளும்‌. 
| (2) 
8 Taiz ure 
YATE THAT FANTSTATY | 
& qT Yawg fT 
HATE: ATE TTTTTaTT N81 Il 


ஹேபார்வதீஹ்ருதயவல்லப சந்த்ரமெளலே 
பூதாதிப ப்ரமதநாத கிரீச சாப! 

ஹேவாமதேவ பவ ருத்ர பிநாகபாணே 
ஸம்ஸாரது:க கஹநாத்ஐகதீச ரக்ஷ!! 


) 


ஹே பார்வதீகாந்த! சந்த்ரமெளலே! வாமதேவ! பிரப 
நாதனே! மேருவை வில்லாகக்‌ கொண்டவரே! பவனே!ருத்ரே 
பிநாகததை வில்லாகக்‌ கொண்டவரே! ஸம்ஸாரமாக 
து:கப்பிடியிலிருந்து என்னைக்‌ காப்பாயாக. 


(3) 


& flvs qTAEA THA 
AST NYqeT THA ST 21d 

& soi aed FART i 
TUNE: UTE TTT Naf I! 


ஹேநீலககண்ட வ்ருஷபத்வஜ பஞ்சவக்த்ர 
லோகேச சேஷவலய ப்ரமதேச சாவ | 
ஹே தூரஜடே பசுபதே கிரிஜாயதே மாம்‌ 
ஸம்ஸாரது:க கஹநாதஜகதச ரக்ஷ ॥ 
ஹே நீலகண்டனே! காளைக்கொடியோனே! ஐந்துமுக 
கொண்டவனே! உலகக்‌ கடவுளே! ஆதிசேஷனை-வளையாக 
கொண்டவனே! ப்ரமதததலைவனே! சர்வனே! ஐடாபார 
தாங்கியவனே! பசுபதியே! கிரிலாபதியே! என்னை உலகிய 
து:க்கதீதிலிருந்து காத்தருள்வாயாக! 
(4) 


& fay {31a SiET Eaea 
TETRA ATTTE AST | 

qT ETTETARA EAT 
YATE: UTE ATTTatST VET Il 


ஹே விசவநாத சிவ சங்கர தேவ தேவ 
கங்காதர ப்ரமதநாயக நநதிகேச । 
பாணேச்வராநதரிபோ ஹரலோக நாத 
ஸம்ஸா ரதுங்க கஹநாதஜகதீச ரக்ஷ ॥ 
6 


ஹே விச்வநாத! சிவ! சங்கர! தேவ தேவ! கங்காதர! 
பிரமத நாயக! நந்திக்கு ஈசனே! பாணாஸ-ுரன்‌, அந்தகாஸ ரன்‌ 
ஆகியோரை அழித்தவரே! ஹரனே உலக நாதனே என்னை 
ஸம்ஸார துக்கத்திலிருந்து காத்தருள்வாயே! 
(5) 


qwroriigryd mir 
ATT TANT PTA fa TOTTT | 
is Tage fT TT 
TAN: UTE ATSITGIT VET I! 


வாராணஸ்ீபுரபதே மணிகாணிகேச 
வீரேச தக்ஷமககால்‌ விபோ கணேச! 

ஸர்வஜ்ஞ ஸர்வஹ்ருதயைகநிவாஸ நாத 
ஸம்ஸாரது:க கஹநாத்ஜகத்ச ரக்ஷ! 


வாராணஸீ நகரத்தின்‌ நாயகனே! மணிகர்ணிகைத 
தலைவனே! வீரர்களின்‌ தலைவனே! தக்ஷ்யாகததை குலைத்‌ 
தவனே! விபோ! ப்ரமத கணங்களின்‌ தலைவனே! எல்லாம்‌ 
அறிந்தவனே! எல்லோர்‌ ஹ்ருதயத்திலும்‌ குடி கொண்டவனே! 
நாதனே எனனை துன்பக்காட்டிலிருந்து காத்தருளவேணுமே. 
(6) 


SIMTHEER PUMA € care 
2 qu (AVS TOTES | 
HETETTT TRUM 
HINGE ATT Taf |l 


ஸ்ரீமன்மஹேச க்ருபாமய ஹேதயாலோ 
ஹேவ்யோமகேச சிதிகண்ட கணாதிநாத! 

பஸ்மாங்கராக நருகபாலகலாபமால 
ஸ்ம்ஸாரது:க கஹநாத்‌ ஐகதீச ரக்ஷ!! 


/ 


ஸ்ரமகாதேவ! கருணையே உருவானவரே! ஆகாயத்‌& 
கேசமாகக்‌ கொண்டவரே! நீலகண்டரே! கணங்களுக்கு நாத( 
விபூதி பூசியவரே! மண்டையோடு மாலையணிந்தவரே! என்ன 
ஸ்ம்ஸாரத்‌ துன்பத்திலிருந்து காக்க வேண்டும்‌. 
(7) 


oS TIRSEITGICIR CISC LICE 
EDR REIDIE LILES 
TAT Hage STfeb TE 
TTT TUTE ATGTaIT X81 || 


கைலாஸசைல விநிவாஸ வ்ருஷாகபே ஹே 
ம்ருத்யுஞ்ஜய த்ரிநயன த்ரிஜகந்நிவாஸ! 

நாராயணப்ரிய மதாபஹ சக்திநாத 
ஸ்ம்ஸாரது:க கஹநாத்‌ ஐகதீசரக்ஷ!! 


கைலாயமலையில்‌ வாழும்‌ ஹேசிவபிரானே! யம 
வென்றவனே! முக்கண்‌ உடையோனே! மூவுலகிலும்‌ வா 
பவனே! விஷ்ணுவின்‌ அன்பனே! செருக்கு களைபவே 
சக்தியின்‌ நாதனே! எனனை துனபக்காட்டிலிருந்து காத்த 
வேனுமே. 
(8) 
CEEICER CLIC ACERS 
CEUSCAEE CCU LIS 
8 (09019 ETT QE 
HUTT TUTE V8 || 


விச்வேச விச்வபவநாசக விச்வளரூப 
விச்வாத்மக த்ரிபுவனைக குணாதிகேச ! 
ஹே விச்வறாத கருணாமய தீனபந்தோ 
ஸம்ஸாரது:க கஹநாத்ஜகதீச ர்க்ஷ!' 
8 


ஹே உலகநாயகனே! உலகில்‌ பிறப்பதை நீக்குபவனே 
உலகே உருவானவனே! மூவுலகிலும்‌ குணம்மிக்கவரில்‌ மேலா 
னவனே ஹேவிச்வநாத! கருணையுருவானனே! எளியோருக்குப்‌ 
பங்காளனே! என்னை உலகியல்‌ துனபத்திலிருந்து காத்தருள 


வேணுமே. 
(9) 
TARTANA HEERTTT 
THAT RTT PT | 
9TaTa TATE qe 
aaa ZT: Tee TA: 11 


கெளாரீவிலாஸபவனாய மஹேச்வராய 
பஞ்சாநநாய சரணாகத கல்பகாய! 

சாவாய ஸர்வஜகதாமதிபாய தஸ்மை 
தாரிதாயது:கதஹநாய நம: சிவாய!! 


பார்வத்யின்‌ கேளிக்கையிடமேயான மலஹேச்வரருக்கு 
சிவனுக்கு நமஸ்காரம்‌. அவர்‌ ஐந்து முகமுடையவர்‌, சரணம்‌ 
என்று வந்தவருக்கு கல்பகமரம்‌ போன்றவர்‌, அகில உலகுக்கும்‌ 
தலைவர்‌ அவர்‌. ஏழ்மை, துன்பங்களைக்‌ களைபவரும்‌ அவரே. 


சிவநாமாவல்யஷ்டகம்‌ முற்றிற்று 


yf 
x 


